தமிழ்நாடு அரசு 

2013 


[ Regd . No . TNICCN / 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[விலை : ரூ . 5 .60 காசு . 


THE LE 


காய் 


-- 


- 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


- 


- 


வாய 


மையே வெ 


வெல்லும் 


எண் 12 ] 


சென்னை , புதன்கிழமை , மார்ச் 27 , 2013 
பங்குனி 14 , நந்தன , திருவள்ளுவர் ஆண்டு- 2044 


பகுதி VI பிரிவு 1 இன் இணைப்பு 
துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1975 - ம் வருட தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டம் பிரிவு 44(3)(ஆன் கீழான அறிவிக்கை . 

(ந. க.எண் 6992/ஆ3/2010 ) 
" தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச்சட்டம் 1975 , பிரிவு 16 (3( ஆ ) - ன்படி ஒவ்வொரு ஆண்டும் தாக்கல் செய்ய வேண்டிய அறிக்கைகளை 
தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் மற்றும் அதற்கு மேலான ஆண்டுகளாக தாக்கல் செய்யாத சேலம் மேற்கு பதிவு 
மாவட்ட வரம்பிற்குட்பட்ட கீழ்க்கண்ட சங்கங்கள் பிரிவு 44( 3)( ஆ ) - ன்படி செயல்படாத சங்கமாக கருதப்படுவதால் , இந்த அறிவிப்பு 
தமிழ்நாடு அரசிதழில் பிரசுரமாகும் நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் உரிய பதிலை தாக்கல் செய்யாவிட்டால் சம்பந்தப்பட்ட 
சங்கத்தின் பெயர் இவ்வலுவலக சங்கப் பதிவேட்டிலிருந்து நீக்கப்படும் என இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது . 


வரிசை 
எண் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் 


( 2 ) 


3/ 1998 


( 3 ) 
நத்தக்காட்டூர் ஊரக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் திட்டக் குழு , 
சின்னப்பம்பட்டி ( அஞ்சல்) , வெள்ளாளபுரம் ( அஞ்சல் ) , எடப்பாடி தாலுக்கா , சேலம் மாவட்டம் . 


4 / 1998 


5 / 1998 


6 / 1998 


7 /1998 
9/1998 


வி . மேட்டுப்பாளையம் ஊரக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் திட்டக் குழு , சின்னப்பம்பட்டி 

( அஞ்சல் ) , வெள்ளாளபுரம் (அஞ்சல் ) , எடப்பாடி தாலுக்கா , சேலம் மாவட்டம் . 
The Salem Swarnapuri Sri Swarna Vinayakas Kainkarya Sanmarga Sangam , 

சுவாமி விநாயகர் கோவில் , சுவர்ணபுரி , சேலம் - 4 . 
மனோன்மணி மகளிர் மன்றம் , குட்டப்பட்டி (அஞ்சல் ) , மேச்சேரி , சேலம் . 
குள்ளமுடையானூர் மகளிர் மன்றம் , குள்ளமுடையானூர் ( அஞ்சல் ), மேச்சேரி . 
அழகாபுரம் பூமகள் மகளிர் மன்றம் , 1/55 , நகரமலை மெயின்ரோடு , அழகாபுரம் , சேலம் - 16 . 
எல்லாயூர் ஊரக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் திட்டக் குழு , செம்மண்தடல் (அஞ்சல் ) , 

ஓமலூர் தாலுக்கா , சேலம் மாவட்டம் . 
சேலம் பெரிய கடைவீதி பஜார் சாலையோர ஜவுளி விற்பனையாளர்கள் சங்கம் , 146 , மேல்மாடி , 

காமாட்சி அம்மன் கோவில் சந்து , சேலம் - 1 . 
ஸ்ரீநகர் நலவாழ்வு சங்கம் , 4 - 1 - 49E , ஸ்ரீநகர் , ராமன்நகர் (அஞ்சல் ) , மேட்டூர் அணை - 3 . 


10 / 1998 


11/ 1998 


12 / 1998 


DTP - VI -1 (T- Sup .) ( 12 ) - 1 


[ 1 ] 


வரிசை 


எண் 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


( 2 ) 


( 3 ) 


19/1998 


21/ 1998 


23/1998 


24/1998 


25 /1998 


26/1998 


27/1998 


28 /1998 


32/1998 


35/1998 


36/ 1998 


37 / 1998 
38/1998 


ஆல் கிறிஸ்ட்டியன் பாலோயர்ஸ் வெல்பேர் அசோசியேஷன் , 8 - பீ , நான்கு ரோடு , சாமுண்டி சூப்பர் 

மார்க்கெட் எதிர்புறம் , சேலம் - 9 . 
டாக்டர் பி . ஆர் . அம்பேத்கார் கேட்டரிங் சொசைட்டி , 104 , சாலை ரோடு , டி . எம் . எஸ் . காம்ப்ளக்ஸ் , 

சேலம் - 1 . 
வாய்ஸ் ஆஃப் தமிழன் அசோசியேஷன் , அரசு பெண்கள் ஐ . டி.ஐ . அருகில் , அய்யந்திருமாளிகை , 

சேலம் - 8 . 
தமிழ்நாடு மனித உரிமை பாதுகாப்பு கவுன்சில் , 48 - சி , இட்டேரி ரோடு , அஸ்தம்பட்டி , சேலம் - 7 . 
சேலம் லா ஸ்டேன்ட்ஸ் வெல்பேர் அசோசியேஷன் , 3/11, அங்காள பரமேஸ்வரி இல்லம் , ராம்நகர் , 

ஸ்வர்ணபுரி , மெய்யனூர் , சேலம் - 4 
Sangavi Women Welfare Society , ஜங்ஷன் மெயின்ரோடு , சங்கவி மெட்ரிகுலேசன் காம்பஸ் , 

சேலம் - 5 . 
கொப்பம்புதூர் ஊரக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் திட்டக் குழு , கொப்பம்புதூர் 

கொப்பம்பட்டி (அஞ்சல் ), மேட்டூர் தாலுக்கா . 
புக்கம்பட்டி மாணவர் மன்றம் , புக்கம்பட்டி ( அஞ்சல்) , சாம்ராஜ்பேட்டை ( வழி ) , மேச்சேரி ஒன்றியம் , 

மேட்டூர் தாலுக்கா . 
ஓமலூர் வட்டார பொரி உற்பத்தியாளர்கள் சங்கம் , வார்டு நெ . 1 , க . எண் 1/140 , அலங்கார் தியேட்டர் 

அருகில் , தர்மபுரி மெயின் ரோடு , ஓமலூர் தாலுக்கா , சேலம் மாவட்டம் . 
சேலம் மாவட்ட வேலையில்லா பட்டதாரிகள் மற்றும் இளைஞர்கள் நலச் சங்கம் , 161 , செரி ரோடு , 

சேலம் - 636 001 . 
மல்லிகுந்தம் நேரு மகளிர் மன்றம் , மல்லிகுந்தம் 1 , மல்லிகுந்தம் ( அஞ்சல்) , மேச்சேரி . 
மாதநாயக்கன்பட்டி இந்திரா மகளிர் மன்றம் , மாதநாயக்கன்பட்டி , குட்டப்பட்டி (அஞ்சல் ) , மேச்சேரி . 
ஓமலூர் தாலுக்கா இரண்டு சக்கர மோட்டார் வாகன பழுது பார்ப்போர் நலச் சங்கம் , சந்தோஷ் 

ஆட்டோ ஒர்க்ஸ் . 
பழைய சூரமங்கலம் இளைஞர் நற்பணி மன்றம் , 133 , சித்து மாரியம்மன் கோவில் தெரு , பழைய 

சூரமங்கலம் , சேலம் - 5 . 
பாலமலை ஊரக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் திட்டக் குழு , பாலமலை , இராமன்பட்டி 

(அஞ்சல் ) , மேட்டூர் தாலுக்கா . 
M . காளிப்பட்டி ஊரக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் திட்டக் குழு , M . காளிப்பட்டி 

(அஞ்சல் ) , மேச்சேரி . 
அமரகுந்தி வட்டார நண்பர்கள் மனமகிழ் மன்றம் , 3 - வது வார்டு , 3/17 , அமரகுந்தி (அஞ்சல்) , 

தொளசம்பட்டி வழி , ஓமலூர் தாலுக்கா , சேலம் . 
நடுப்பட்டி ஊரக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் திட்டக்குழு , கொல்லுப்பட்டறை நடுப்பட்டி , 

அலவாய்ப்பட்டி (அஞ்சல்) . 
கருணை கரங்கள் , A - 80 , மேற்கு மெயின்ரோடு , ஸ்டேட் பாங்க் அருகில் , மேட்டூர் அணை - 636 401 . 
தி பேர்லேண்ட்ஸ் சிட்டிசன் வெல்பேர் அசோசியேஷன் , 327 , பிருந்தாவன் ரோடு , A. V .K . நகர் , 

சேலம் - 4 . 
சேலம் ஸ்டீல் எம்ப்ளாயிஸ் இன்டகரிடி அசோசியேஷன் , சி7/28 , மோகன் நகர் , சேலம் - 30 . 
பானாபுரம் ஊரக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் திட்டக்குழு , பானாபுரம் (அஞ்சல்) , 

மேட்டூர் வட்டம் , சேலம் மாவட்டம் . 
டேனிஷ்பேட்டை கயிறு திரித்தல் ஊரக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் திட்டக்குழு , 

டேனிஷ்பேட்டை (அஞ்சல் ), காடையாம்பட்டி ஊராட்சி ஒன்றியம் , ஓமலூர் வட்டம் , சேலம் மாவட்டம் . 
சட்டக்கல்வி மாணவர் பாண்பாட்டுச் சங்கம் , 73 , ஆ . திருநகர் , ஏற்காடு பிரதான சாலை , சேலம் - 7 . 


42/1998 


44 / 1998 


47 / 1998 


48 /1998 


49/1998 


51/ 1998 


53/ 1998 


54/ 1998 


56/ 1998 


63/1998 


66/1998 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் 

( 2 ) 


34 


67/1998 


35 


68/ 1998 


( 3 ) 
தமிழ்நாடு மில்க் டேங்கர் உரிமையாளர் நல அசோசியேஷன் , ராம் நகர் , பூசாரிப்பட்டி (அஞ்சல் ), 

ஓமலூர் தாலுக்கா , சேலம் மாவட்டம் . 
கோனகாப்பாடி சந்தைப்பேட்டை , K .R . தோப்பூர் ஊரக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் 
திட்டக்குழு , சந்தைப்பேட்டை , கே . ஆர் . தோப்பூர் , கோனகாப்பாடி (அஞ்சல் ) , ஓமலூர் வட்டம் , 

சேலம் மாவட்டம் . 
இளந்தென்றல் இளைஞர் நற்பணி மன்றம் , பூரல்கோட்டை காட்டுவளவு , ஆண்டிக்கரை (அஞ்சல்) , 

மேட்டூர் வட்டம் , சேலம் மாவட்டம் . 
சேலம் மாவட்ட நுகர்வோர் குழு , அரியாக்கவுண்டன்வளவு , தாதாபுரம் (அஞ்சல்) , எடப்பாடி வழி , 
சேலம் மாவட்டம் . 


36 


70/ 1998 


72/1998 


73/1998 


சேலம் மாநகர நாதஸ்வரம் மற்றும் தவுல் இசைக்கலைஞர்கள் நலச் சங்கம் , 3 /7 , ஈஸ்வரன் 

கோவில் நந்தவனம் , சேலம் - 636 001 . 


74/1998 


75 /1998 


41 


76 / 1998 


79/1998 


80 /1998 


44 


81/ 1998 


82 /1998 ) 


87/ 1998 


88 / 1998 


89/ 1998 


செம்மாண்டப்பட்டி பட்டு நெசவு ஊரக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்திட்டக்குழு , 

செம்மாண்டப்பட்டி , ஓமலூர் வட்டம் . 
பூசாரிப்பட்டி டிபன் சென்டர் ஊரக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் திட்டக்குழு , 

பூசாரிப்பட்டி (அஞ்சல் ) , ஓமலூர் வட்டம் . 
ஓமலூர் வட்டார கிராம நாடக தெரு கூத்து கலைஞர்கள் நலச் சங்கம் , நல்வார் காலனி , 

கொங்குப்பட்டி (அஞ்சல்) , ஓமலூர் வட்டம் , சேலம் மாவட்டம் . 
சேலம் அட்வகேட்ஸ் வெல்பேர் சொசைட்டி , கோர்ட் பில்டிங் காம்ப்ளக்ஸ் , அஸ்தம்பட்டி , சேலம் - 7 . 
Executive Club , V . மேட்டுப்பாளையம் , சின்னப்பம்பட்டி அஞ்சல் , சேலம் மாவட்டம் . 
சர்வ மத மக்கள் ஒருமைப்பாடு இயக்கம் , 13 , ஜலால்புரா , அதியமான் தெரு , சேலம் - 1 . 
Centre for Health Education and Social Service , புதூர் கல்லான்புதூர் , அஸ்தம்பட்டி அஞ்சல் , 

சேலம் - 7 . 
ஜான்சி ராணி மகளிர் மன்றம் , விருதாசம்பட்டி , மேச்சேரி , சேலம் மாவட்டம் . 
ஸ்ரீசாரதா மகளிர் முன்னேற்ற சங்கம் , 65 /பி , நாராயணபிள்ளை தெரு , பெரமனூர் , சேலம் - 7 . 
சேலம் கோட்டை பெரிய மாரியம்மன் கோவில் கடை வியாபாரிகள் நல சங்கம் , 438 , கோட்டை 

பெரிய மாரியம்மன் கோவில் , சேலம் - 1 . 
பானாபுரம் கயிறுதிரித்தல் ஊரக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் திட்டக்குழு , பானாபுரம் , 

மேச்சேரி , சேலம் மாவட்டம் . 
M . காளிப்பட்டி கமலாபுரம் மகளிர் மன்றம் , M . காளிப்பட்டி , மேச்சேரி , சேலம் மாவட்டம் . 
கருப்பணம்பட்டி இளைஞர் நற்பணி மன்றம் , கருப்பணம்பட்டி , பச்சனம்பட்டி அஞ்சல் , ஓமலூர் 

வட்டம் , சேலம் மாவட்டம் . 
சேலம் ரூரல் டெவலப்மென்ட் ஆர்கனிசேசன் , சேலம் . 
மேச்சேரி தலைமை கோல்காரனூர் காக்கும் கரங்கள் இளைஞர் நற்பணி மன்றம் , 7 , யூனியன் 

பில்டிங் , மேச்சேரி (அஞ்சல்) , மேட்டூர் வட்டம் , சேலம் மாவட்டம் . 
சேலம் மாவட்ட கட்டிட கட்டுமானமும் பொருள் உற்பத்தியாளர்கள் மற்றும் விநியோகஸ்தர்கள் 

மற்றும் லாரி உரிமையாளர்கள் நலச் சங்கம் , 17/57 , ஓமலூர் மெயின்ரோடு , குரங்குசாவடி , 
நாசோதிப்பட்டி அஞ்சல் , சேலம் மாவட்டம் . 
தாரமங்கலம் அருள்மிகு கைலாச நாதர் கோவில் நில வாடகைதாரர்கள் சங்கம் , 199 , சங்ககிரி 

மெயின்ரோடு , 1வது வார்டு , தாரமங்கலம் அஞ்சல் , ஓமலூர் வட்டம் , சேலம் மாவட்டம் . 
தமிழ்நாடு இன்கம்டேக்ஸ் பிராக்டீசனர்ஸ் அசோசியேசன் , திருக்குரேன் பில்டிங் , நான்கு ரோடு , 
சேலம் - 9 . 


90 /1998 


91/1998 


51 


92 / 1998 


93/ 1998 


94/ 1998 


100/ 1998 


பு 


103/ 1998 


106 /1998 


57 


107/ 1998 


தொழிலாளர் வைப்புநிதி ஓய்வூதியம் பெறுவோர் நலசங்கம் , மேட்டூர் அணை . 


வரிசை 


எண் 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


( 2) 


( 3 ) 


109/ 1998 


110/1998 


தமிழ்நாடு நுகர்வோர் விழிப்புணர்வு முன்னேற்ற கவுன்சில் , 1/ 158 , மெய்யனூர் ரோடு , சேலம் - 14 . 
மேட்டூர் நகர அன்னை தெரசா மகளிர் சங்கம் , 3 , அரசு மருத்துவமனை அருகில் , 
மேட்டூர் - 636 401 . 


114/1998 


St . Jude s Educational Society , பொன்குமார் டைல்ஸ் ரோடு , ஜாகீர் அம்மாபாளையம் , சேலம் - 2 . 


116/ 1998 


119/1998 


120/1998 


121/ 1998 


123/ 1998 


124/1998 


129/ 1998 


130/1998 


131/1998 
133 /1998 


135 / 1998 


138 /1998 


மகளிர் மறுமலர்ச்சி மன்றம் , 2 , 2ஏ , 206பி , கட்டபொம்மன் நகர் , மேட்டூர் அணை - 1 
சேலம் மாவட்டம் ஜாகீர் சின்ன அம்மாபாளையம் முன்னேற்ற சமூக நல சங்கம் , 5/417 , 

புது காலனி , ஜாகீர் சின்ன அம்மாபாளையம் , சேலம் - 5 . 
வைர நிலா இளைஞர் நற்பணி மன்றம் , மூலங்காடு , பள்ளிப்பட்டி ( அஞ்சல் ) , மேட்டூர் வட்டம் . 
குப்பம்பட்டி இளைஞர் நற்பணி மன்றம் , குப்பம்பட்டி ( அஞ்சல் ) , சூரப்பள்ளி கிராமம் , ஜலகண்டாபுரம் 

வழி , மேட்டூர் தாலுக்கா . 
R . C . செட்டிப்பட்டி இளைஞர் நற்பணி மன்றம் , R . C . செட்டிப்பட்டி (அஞ்சல் ) , ஓமலூர் வட்டம் , சேலம் 

மாவட்டம் . 
சேலம் தாலுக்கா ஏரி மீன்வளர்ப்போர் சங்கம் , 13/1 , 4வது வார்டு , கன்னங்குறிச்சி , சேலம் - 8 . 
தின்னம்பட்டி இளந்தென்றல் இளைஞர் நற்பணி மன்றம் , சின்னப்பட்டி (அஞ்சல் ) , ஓமலூர் வட்டம் , 

சேலம் மாவட்டம் . 
தும்பாளிப்பட்டி சமாதான பறவைகள் மன்றம் , தும்பாளிப்பட்டி கிராமம் , சிவதாபுரம் வழி , சேலம் - 7 . 
Cliff View Country Club , 22ஏ , ராமகிருஷ்ணா ரோடு , சேலம் - 7 . 
கந்தனூர் வெண்புறா இளைஞர் நற்பணி மன்றம் , கந்தனூர் , குள்ளமுடையானூர் (அஞ்சல் ) , மேச்சேரி 

வட்டம் , சேலம் மாவட்டம் - 636 453 . 
கச்சராயனூர் ஊரக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு திட்டக்குழு , வெள்ளாட்டுக்காரனூர் , 

கச்சராயனூர் , தெத்திகிரிப்பட்டி (அஞ்சல் ) , மேட்டூர் வட்டம் . 
அன் குவாலிபைடு மாடர்ன் மெடிகல் வெல்பெர் அசோசியேசன் , 1/204 , அரியாக்கவுண்டன்பட்டி , 

சோளம்பள்ளம் , சேலம் மாவட்டம் . 
காந்தி நகர் இளைஞர் நற்பணி மன்றம் , 34 /34 , காந்தி நகர் , சேலம் கேம்ப் , 

மேட்டூர் அணை - 636 456 . 
தூபூ ரெட்டியூர் இளைஞர் நற்பணி மன்றம் , அருந்ததியர் காலனி , பொட்டனேரி (அஞ்சல் ) , 

மேட்டூர் வட்டம் . 
சேலம் சின்னக்கடை வீதி சிறு பழ வியாபாரிகள் சங்கம் , 75 - பி , வால்மீகி தெரு , சேலம் - 1 . 
சேலம் மாவட்ட தீவிர கரும்பு சாகுபடியாளர்கள் சங்கம் , புதூரான் காடு , சின்னக்கொல்லப்பட்டி , 

கன்னங்குறிச்சி (அஞ்சல் ) , சேலம் மாவட்டம் . 
குண்டுக்கல் இளந்தென்றல் இளைஞர் நற்பணி மன்றம் , கொண்ரெட்டியூர் (அஞ்சல்) , ஓமலூர் 

வட்டம் , சேலம் மாவட்டம் - 636 351 . 
சர்க்கார் பைரோஜி கிராம மகளிர் மேம்பாட்டுத் திட்டம் , அம்பேத்கார் தெரு , சர்க்கார் பைரோஜி 

( அஞ்சல் ) , சேலம் . 
கன்னியாம்பட்டி ஊரக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் திட்டக்குழு , சின்னப்பம்பட்டி 

( அஞ்சல்) , வெள்ளாளபுரம் (அஞ்சல் ) , எடப்பாடி தாலுக்கா , சேலம் மாவட்டம் . 
இராமகிருஷ்ணாபுரம் கயிறு திரித்தல் ஊரக மகளிர் மேம்பாட்டுத் திட்டம் , இராமகிருஷ்ணாபுரம் , 

மாசிநாயக்கன்பட்டி . 
எம் . பெருமாபாளையம் கயிறு திரித்தல் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் திட்டம் , 

எம் .பெருமாபாளையம் . 


140 /1998 


141/1998 


142/1998 


144/ 1998 


147/ 1998 


149/ 1998 


151/1998 


154/1998 


155/ 1998 


156/1998 


முதல் அக்ரஹாரம் சாலையோர சிறு வியாபாரிகள் சங்கம் , 161 , பெரியார் நகர் , பழைய சூரமங்கலம் , 
சேலம் - 5 . 


வரிசை 


எண் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் 

( 2 ) 


83 


157 /1998 


158/1998 


159/1998 ) 


தமிழ்நாடு மில்க் டேங்கர் உரிமையாளர்கள் அசோசியேஷன் , ராம் நகர் , பூசாரிப்பட்டி (அஞ்சல் ) , 

ஓமலூர் தாலுக்கா , சேலம் மாவட்டம் . 
புட்டாரெட்டியூர் இளம்புயல் இளைஞர் நற்பணி மன்றம் , புட்டாரெட்டியூர் கிராமம் , புக்கம்பட்டி 

அருகில் , மேட்டூர் தாலுக்கா , சேலம் மாவட்டம் . 
இளம்புயல் இளைஞர் நற்பணி மன்றம் , M .G .K . ஷா மில் , பன்னப்பட்டி பிரிவு , பன்னப்பட்டி (அஞ்சல்) , 

ஓமலூர் தாலுக்கா , சேலம் மாவட்டம் - 636 305 . 
வெள்ளாளபுரம் ஊரக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் திட்டக்குழு , வெள்ளாளபுரம் . 
தலித் பெண் உரிமை முன்னேற்ற சங்கம் , 32டி , புதிய காவல் நிலையம் தெரு , கன்னங்குறிச்சி , 

சேலம் - 8 . 


161/1998 
164/1998 


166 /1998 
173/1998 
175/1998 


176 / 1998 


177/ 1998 ) 


178 / 1998 


179/ 1998 


180 / 1998 


182/1998 


184/1998 


185/ 1998 


முத்தமிழ் இளைஞர் நற்பணி மன்றம் , கோலுக்காரனூர் , ஓமலூர் தாலுக்கா , சேலம் மாவட்டம் . 
குடியிருப்போர் நலச் சங்கம் , தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியக் குடியிருப்பு , கந்தம்பட்டி , சேலம் - 5 . 
தளபதி சேலம் மாவட்ட பொதுமக்கள் நலச் சங்கம் , 4/128 , ஓமலூர் மெயின் ரோடு , ரத்னா 

தியேட்டர் எதிர்புறம் . 
சாத்தப்பாடி வாட்டர் செட் டெவலப்மென்ட் அசோசியேஷன் , சாத்தப்பாடி கிராமம் , மேட்டூர் வட்டம் , 

சேலம் மாவட்டம் . 
ஓலைப்பட்டி வாட்டர் செட் டெவலப்மென்ட் அசோசியேஷன் (நீர்பிரி முகடு) , ஓலைப்பட்டி ஊராட்சி 

மன்றம் , சிந்தாமணியூர் (அஞ்சல் ) , மேட்டூர் வட்டம் , சேலம் மாவட்டம் . 
சிந்தாமணியூர் , ஓலைப்பட்டி பாரப்பட்டி , வாலதாசப்பட்டி , காமனேரி நீர்பிரிமுகடு சங்கம் , ஓலைப்பட்டி 

கிராமம் , சிந்தாமணியூர் (அஞ்சல்) , மேச்சேரி ஒன்றியம் , மேட்டூர் தாலுக்கா , சேலம் மாவட்டம் . 
ராமன் நகர் பொதுநலக் கமிட்டி , 74 , ராமன் நகர் , மேட்டூர் அணை - 636 403 . 
மேச்சேரி கைத்தறி மற்றும் விசைத்தறி ஜவுளி தயாரிப்பாளர்கள் சங்கம் , 12/ 1/128 - எம் , கந்தசாமி 

நகர் , காமராஜர்பேட்டை (அஞ்சல் ) , மேச்சேரி . 
யுவதி சேந்தனா சங்கம் , 22 , நல்லத்தங்காள் தெரு , செவ்வாய்ப்பேட்டை , சேலம் - 2 . 
இரட்சணிய கன்மலை சங்கம் (சபை) , தொளசம்பட்டி - 636 503 , ஓமலூர் வட்டம் , சேலம் மாவட்டம் . 
பனங்காடு ஆண்டிப்பட்டி மகளிர் மேம்பாட்டு சங்கம் , பனங்காடு . 
சாலைமரத்து வட்டம் , மகளிர் மேம்பாட்டு சங்கம் , சாலைமரத்து வட்டம் , சிவதாபுரம் (அஞ்சல் ) , 

சேலம் மாவட்டம் . 
குடுமியான் தெரு மகளிர் மேம்பாட்டு சங்கம் , குடுமியான் தெரு , சிவதாபுரம் (அஞ்சல் ) , சேலம் 

மாவட்டம் . 
ஆண்டிப்பட்டி கிராம மகளிர் மேம்பாட்டு சங்கம் , மங்காவட்டம் , ஆண்டிப்பட்டி , சிவதாபுரம் , சேலம் 

மாவட்டம் . 
சேலத்தாம்பட்டி கிராம மகளிர் முன்னேற்றச் சங்கம் , 1/22 , மாரியம்மன் கோயில் அருகில் , 

சேலத்தாம்பட்டி . 
சேலம் பிளாஸ்டிக் பாத்திர கடை வியாபாரிகள் சங்கம் , பழனியாண்டி பிள்ளை பில்டிங் , 

எருமாபாளையம் மெயின் ரோடு , கிச்சிப்பாளையம் , சேலம் - 15 . 
மொரம்புக்காடு கிராம மகளிர் மேம்பாட்டு சங்கம் , மாரியம்மன் கோயில் வீதி , மொரம்புக்காடு , 

சிவதாபுரம் , சேலம் மாவட்டம் . 
கல்லம்பாளையம் இளைஞர் நற்பணி மன்றம் , குள்ளம்பட்டி (அஞ்சல் ) , எடப்பாடி வழி , சங்ககிரி 

தாலுக்கா , சேலம் மாவட்டம் . 
நெ . 3 , கொமாரபாளையம் ஊரக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் திட்டக் குழு , நெ . 3 , 
கொமாரபாளையம் . 


186 /1998 


100 


187/ 1998 


101 


188 /1998 


102 


190 /1998 ) 


103 


192/ 1998 


104 


194/ 1998 


105 


195 /1998 ) 


106 


196 /1998 


வரிசை 


எண் 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


( 2 ) 


107 


199 / 1998 


108 


202 /1998 


உல்லாசப் பறவை பொறுப்பாளி குழு , K . R . தோப்பூர் , ஓமலூர் தாலுக்கா , சேலம் 

மாவட்டம் - 636 502 . 
அரங்கனூர் வாட்டர் செட் டெவலப்மென்ட் அசோசியேஷன் நீரிபிரி முகடு , அரங்கனூர் ஊராட்சி , 

அரங்கானூர் அருகில் , மேட்டூர் வட்டம் , சேலம் மாவட்டம் . 
சேரான்கொறை கிராம மகளிர் மேம்பாட்டு சங்கம் , சேரான் கொறை , பைரோஜி ( அஞ்சல் ) , சேலம் 

மாவட்டம் . 
பெத்தேல் கிராம மக்கள் நல்வாழ்வு மையம் , டேனிஷ்பேட்டை ( அஞ்சல்), ஓமலூர் தாலுக்கா , சேலம் 
மாவட்டம் - 636 354 . 


109 


205 /1998 


110 


206 /1998 ) 


111 


207 /1998 


208 /1998 


ஓமலூர் வட்டார தொலைபேசி உபயோகிப்பாளர்கள் நலச் சங்கம் , 6/ M , முனியப்பன் கோயில் தெரு , 

ஓமலூர் டவுன் , ஓமலூர் (அஞ்சல் ) , சேலம் மாவட்டம் . 
செவிடனூர் ஊரக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் திட்டக் குழு , செவிடனூர் , குருக்கல்பட்டி 

( அஞ்சல் ) , எடப்பாடி வட்டம் . 
பாரஸ்ட் யூத் சென்டர் , லோகூர் கணவாய் புதூர் , ஓமலூர் தாலுக்கா , சேலம் மாவட்டம் - 636 354 . 
சேலம் மாவட்ட மக்கள் துயர் துடைப்போர் நலச் சங்கம் , 5/71ஏ , தாயாங்காடு , சொர்ணபுரி , ஐந்து 
ரோடு , சேலம் - 4 . 


113 


209/ 1998 


114 


210/1998 


115 


212/ 1998 


116 


213/1998 ) 


117 


216 / 1998 


218/1998 


228 /1998 


120 


229/1998 


230/ 1998 


செவ்வாய்ப்பேட்டை சித்திரைச்சாவடி அருள்மிகு சுப்ரமணிய சுவாமி தேவஸ்தான கட்டிட குடியிருப்பு 

வாடகைதாரர்கள் நலச் சங்கம் , சந்தைப்பேட்டை மெயின் ரோடு , செவ்வாய்ப்பேட்டை , சேலம் - 2 . 
ஸ்ரீசௌடேஸ்வரி கைத்தறி ஜவுளி உற்பத்தியாளர்கள் நலச் சங்கம் , மேல்கந்த எமணியூர் எமலாபுரம் 

வழி , மேட்டூர் தாலுக்கா , சேலம் - 636 455 . 
பாரதத்தாய் நற்பணி மன்றம் , 1/28C , அன்னை இந்திரா நகர் , சேலம் - 5 . 
சின்னகொல்லப்பட்டி வளர்நலக் கமிட்டி , 4/374 , சரஸ்வதி நகர் , சின்னக்கொல்லப்பட்டி , சேலம் - 8 . 
ஊரக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் திட்டம் , மல்லிகுந்தம் , 36 , மல்லிகுந்தம் ( அஞ்சல் ) , 

மேச்சேரி , மேட்டூர் தாலுக்கா . 
வீரிசெட்டி கைத்தறி மற்றும் விசைத்தறி ஜவுளி தயாரிப்பாளர்கள் சங்கம் , 1/92பி , வனவாசி 

( அஞ்சல்) , சேலம் மாவட்டம் . 
சாமுண்டி குரூப்ஸ் நிறுவனங்கள் முதலீடு செய்துள்ள முதலீட்டாளர்கள் மற்றும் கடன் கொடுத்தவர்கள் 

பாதுகாப்பு சங்கம் , 79 , 4 - வது கிராஸ் , நாராயண நகர் , சேலம் - 15 . 
சேலம் நகர பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் , செ .முனிசிபல் பில்டிங் , போஸ் மைதானம் , 

சேலம் - 636 001 . 
மொரம்புக்காடு இளைஞர் முன்னேற்ற சங்கம் , மாரியம்மன் கோயில் தெரு , மொரம்புக்காடு , 

சிவதாபுரம் அஞ்சல் . 
Mettur Taluk The Youth Friends Social Work Federation , Lakshmi Studio Backside Bus 

Stand , Metttur Dam - 636 401 , Salem District . 
சேலம் பருப்பு தயாரிப்பாளர்கள் சங்கம் , 12ஏ , உடையார் தெரு மாடி , செவ்வாய்ப்பேட்டை , 

சேலம் - 2 . | 
நடுப்பட்டி ஊரக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் திட்டக் குழு , நடுப்பட்டி . 
சின்னவடகம்பட்டி ஊரக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் திட்டக் குழு , சின்னவடகம்பட்டி , 

ஓமலூர் தாலுக்கா . 
சேலம் மாவட்ட ரயில் உபயோகிப்பாளர்கள் நலச் சங்கம் , 18 , டி . டி . ரோடு , தாதுபாய்க்குட்டை , 

சேலம் - 1 . 


122 


232 /1992 


233/ 1998 


124 


235/ 1998 


125 


236/ 1998 


126 


238 / 1998 


239/1998 ) 


128 


243 / 1998 


129 


245 /1998 


சேலம் மாவட்ட ஆடியோ விளம்பர பேச்சாளர்கள் நலச் சங்கம் , 133 - எம் , ராஜா பில்டிங்ஸ் , 

சன்னியாசிகுண்டு பிரதான சாலை , கிச்சிப்பாளையம் , சேலம் - 15 . 
இளந்தென்றல் நண்பர்கள் நற்பணி மன்றம் , அண்ணா நகர் , கொளத்தூர் அஞ்சல் . 


246/ 1998 


வரிசை 
எண் 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


131 


247/ 1998 


திருமலைகிரி இளைஞர் முன்னேற்ற சங்கம் , திருமலைகிரி காலனி , சிவதாபுரம் வழி , 

சேலம் - 636 307 . 


132 


248 / 1998 


தளவாய்ப்பட்டி ஊரக மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டுத் திட்டக் குழு , மலர்கொடி , சங்கத் தலைவி 

இல்லம் , ஊரக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் திட்டக் குழு . 
திருமலைகிரி பெண்கள் முன்னேற்ற சங்கம் , திருமலைகிரி காலனி , சிவதாபுரம் ( வழி ), 
சேலம் - 636 307 . 


133 


249/1998 


134 


252 /1998 


135 


256 / 1998 


136 


259/ 1998 


137 


260 / 1998 


138 


261/1998 


139 


264/ 1998 


140 


265 / 1998 


141 


269/1998 
270/1998 
273/ 1993 


சேலம் வ . உ . சி . மார்க்கெட் 4x4 மேடைதிட்டு கடை புஷ்ப வியாபாரிகள் சங்கம் , 

நெ . 5 , ராஜ காளியம்மன் காம்ப்ளக்ஸ் , சின்னக்கடை வீதி , சேலம் - 1 . 
ஜோடுகுளி இளைஞர் நற்பணி மன்றம் , ஜோடுகுளி ( அஞ்சல் ), ஓமலூர் தாலுக்கா, சேலம் - 636 351. 
மேட்டூர் மினி லாரி ஓட்டுநர்கள் மற்றும் ஓனர்கள் சங்கம் , பெரிய போஸ்ட் ஆபிஸ் அருகில் , 

பவானி கிழக்கு மெயின் ரோடு , மேட்டூர் அனை - 1 . 
சேலம் மேட்டுத் தெரு லால் மஜ்ஜித் நில கடை மற்றும் வீடு வாடகைதாரர்/ வியாபாரிகள் சங்கம் , 

க .எண் . 66 , மேட்டுத் தெரு , சேலம் - 636 001 . 
சேலம் மாநகர புஷ்ப கமிஷன் ஜெண்டுகள் சங்கம் , வ .உ .சி . மார்க்கெட் , சேலம் - 1 . 
சேலம் மாவட்ட அக்ரோ இன்வுட் டிரேடர்ஸ் அசோசியேஷன் , 21F , சந்தைப்பேட்டை மெயின் ரோடு , 

செவ்வாய்ப்பேட்டை , சேலம் - 636 002 . 
நங்கவள்ளி ஒன்றிய விவசாயிகள் நலச் சங்கம் , கிழக்கு ரத வீதி , நங்கவள்ளி (அஞ்சல்) , மேட்டூர் 

தாலுக்கா . 
ஓமலூர் பஸ் நிலைய சிறு வியாபாரிகள் நலச் சங்கம் , பஸ் நிலையம் , ஓமலூர் , சேலம் மாவட்டம் . 
நடுப்பட்டி ஊரக மகளிர் மற்றும் குழந்தைகளின் மேம்பாட்டுத் திட்டக் குழு , நடுப்பட்டி . 
கே . ஆர் . தோப்பூர் விசைத்தறி துணி உற்பத்தியாளர் சங்கம் , 3/100 , மாரியம்மன் கோவில் தெரு , 

தோப்பூர் , கோனகப்பாடி அஞ்சல் , ஓமலூர் வட்டம் , சேலம் மாவட்டம் . 
கிராமிய ஊரக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் திட்டக் குழு , கோனக்காப்படி , ஓமலூர் . 
சாமுண்டி சாப் ஓனர்கள் சங்கம் , 4 ரோடு , சாமுண்டி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் , சேலம் - 636 007 . 
தொங்கலானூர் ஊரக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் திட்டக் குழு , தொங்கலானூர் . 
காலணி வியாபாரிகள் சங்கம் , 26 , தேவேந்திரபுரம் , 2 - வது தெரு , சேலம் - 1 . 
யா அலி சிலம்பு சங்கம் , 31 , திப்புசுல்தான் மார்க்கெட் பின்புறம் , சேலம் - 1 . 
Swarna Janyanthi Shahari Rozgar Yojana Community Development Society (East) (Mettur) 

Mettur Municipal Office , Mettur . 
Swarna Janyanthi Shahari Rozgar Yojana Community Development Society (West) (Mettur) 
Mettur Municipal Office , Mettur . 


144 


278 / 1998 


145 


285 /1998 


146 


286/ 1998 


147 


287/ 1998 


148 


288 /1998 


149 


291 /1998 


150 


292 /1998 


151 


297 / 1998 


தமிழ்நாடு ஸ்டார்ச் மற்றும் ஜவ்வரிசி உற்பத்தியாளர்கள் சங்கம் , சே - கோ சர்வ் வளாகம் , ஓமலூர் 

மெயின் ரோடு , ஜாகீர் அம்மாபாளையம் , சேலம் - 636 302 . 


152 


299/1998 


153 


300 /1998 
301/1998 


154 


கோனூர் ஊரக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் திட்டக் குழு , கோனூர் சமத்துவபுரம் , 

கோனூர் (அஞ்சல் ) , மேட்டூர் தாலுக்கா , சேலம் மாவட்டம் . 
மிட்டாபுதூர் குடியிருப்போர் நலச் சங்கம் , அன்னை தெரசா இல்லம் எதிரில் , மிட்டாபுதூர் . 
இளையநிலா இளைஞர் நற்பணி மன்றம் , கச்சராயனூர் , தெத்திகிரிப்பட்டி (அஞ்சல் ) , மேட்டூர் 

தாலுக்கா , சேலம் மாவட்டம் - 636 451 . 
இராக்கிப்பட்டி பெண்கள் முன்னேற்ற சங்கம் , இராக்கிப்பட்டி காலனி , வேம்படிதாளம் ( வழி ) , சேலம் 
மாவட்டம் - 637 504 . 


155 . 


304/1998 


வரிசை 


எண் 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


( 2 ) 


156 . 


305 / 1998 


157 


307 / 1998 


158 


311/ 1998 


314/1998 


பாப்பம்பாடி அரக்கன் அஞ்சல் , சேலம் வட்டம் , குழந்தைகள் மேம்பாட்டுத் 


316/1998 
318/ 1998 ) 


பெலாபிளிகோம்பை மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் திட்டக் குழு , பெலாபிளிகோம்பை , 

டேனிஷ்பேட்டை (அஞ்சல் ) . 
சேலம் மண்டல தமிழ்நாடு மின்சார வாரிய பொது நிர்மான வட்ட ஒப்பந்தகாரர்கள் நலச் சங்கம் , 

204 , அர்த்த னாரி நகர் , ஸ்வர்ணபுரி (அஞ்சல் ) , சேலம் - 4 . 
மாரமங்கலத்துப்பட்டி ஊரக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் திட்டக் குழு , 

மாரமங்கலத்துப்பட்டி (அஞ்சல்) , சேலம் வட்டம் , சேலம் மாவட்டம் . 
பாப்பம்பாடி ஊரக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் திட்டக் குழு , பாப்பம்பாடி . 
தெசவிளக்கு ஊராட்சி ஊரக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் திட்டக் குழு , தெசவிளக்கு . 
சேலம் மாவட்ட பியூட்டி பார்லர் ஓனர்ஸ் அசோசியேஷன் , 5/ 314 , சலீம் பில்டிங் , ஜங்ஷன் மெயின் 

ரோடு , சேலம் . 
மானத்தாள் ஊராட்சி ஓலைப்பட்டி ஊரக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் திட்டக் குழு , 

ஓலைப்பட்டி , மானத்தாள் (அஞ்சல்) , ஓமலூர் தாலுக்கா , சேலம் மாவட்டம் . 
குக்கல்பட்டி ஊரக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் திட்டக் குழு , குக்கல்பட்டி , 

M . காளிப்பட்டி ஊராட்சி . 
கருங்கல்லூர் நூல் கயிறு திரித்தல் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் திட்டக் குழு , 

கருங்கல்லூர் , வீரனூர் . 
காடையாம்பட்டி ஊராட்சி ஒன்றிய ஊரக மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் திட்டக் குழு , 
லோக்கூர் , கணவாய்ப்புதூர் (அஞ்சல் ) 


162 


321/1998 


163 


322/1998 ) 


164 


324/1998 


165 


325 /1998 


சேலம் மேற்கு , 
2013 பிப்ரவரி 27 . 


ஏ . அப்துல் சமது , 
சங்கங்களின் பதிவாளர் / 
மாவட்டப்பதிவாளர் ( நிர்வாகம் ) . 


1975 ஆம் வருட தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச் சட்டம் பிரிவு 44(4 )- ன் கீழான அறிவிக்கை 

( எண் . 2273/ ஆ2/2012 ) 
1975 ஆம் வருட சங்கங்கள் பதிவுச் சட்டம் ( தமிழ் நாடு சட்டம் 27 /1975 ) பிரிவு 44(4)- ன் கீழ் அளிக்கப்படும் அறிவிப்பானது 
இச்சங்கங்கள் செயல்படுகின்றனவா என அறிவிப்பு அனுப்பப்பட்டு , பின்னர் பிரிவு 44(3) - ன் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு 
தமிழ்நாடு அரசிதழ் எண் 27 பகுதி VI பிரிவு - 1 , நாள் 11 - 07 - 2012 மற்றும் தமிழ்நாடு அரசிதழ் எண் 32 பகுதி VI பிரிவு - 1, 
நாள் 15 - 08 - 2012 அறிவிப்பு வெளியிடப்பட்டது . இச்சங்கங்களிடமிருந்து எவ்வித பதிலும் பெறப்படவில்லை . எனவே தமிழ்நாடு 
சங்கங்கள் பதிவுச் சட்டம் பிரிவு 44(4 )- ன் கீழ் செயல்படாத சங்கங்களாக அறிவிக்கப்பட்டு கீழ்க்கண்ட சங்கங்களின் பெயர்கள் 
சங்கப்பதிவேட்டிலிருந்து நீக்கம் செய்யப்படுவதாக இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது . சங்கம் விரும்பினால் ஒரு வருட காலத்திற்குள் 
பதிவுத் துறை தலைவர் அவர்களிடம் சங்கங்கள் பதிவுச் சட்டம் 1975 பிரிவு (5 ) - ன் கீழ் மேல்முறையீடு செய்து கொள்ளலாம் என 
இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது . 
வரிசை சங்கங்களின் 
பதிவு எண் 

சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 
மற்றும் வருடம் 


எண் 


33/ 2008 


34/ 2008 


35 / 2008 


அறிஞர் அண்ணா சுமை தூக்குவோர் ஏற்றுவோர் இறக்குவோர் தொழிலாளர் நல சங்கம் , 

பூந்தோட்டம் வீதி , நவமால் காப்பேர் , பள்ளித்தென்னல் அஞ்சல் , விழுப்புரம் வட்டம் . 
வடமலையனூர் கிராம வனக் குழு , வடமலையனூர் , திருக்கோவிலூர் வட்டம் , விழுப்புரம் மாவட்டம் . 
விழுப்புரம் மாவட்ட கக்கனூர் , ஏரிபாசனதாரர் விவசாயிகள் நலச் சங்கம் , கக்கனூர் கிராமம் , 

விழுப்புரம் வட்டம் . 
கண்டாச்சிபுரம் கைத்தறி குழும கூட்டுக்குழு ( Kandachipuram Handloom Cluster Consortium ) , 
2 /11 , பனிச்சர் தெரு , கண்டாச்சிபுரம் , விழுப்புரம் மாவட்டம் , தமிழ்நாடு . 


36 / 2008 


வரிசை 


எண் 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


( 2 ) 


( 3 ) 


38 / 2008 


39/ 2008 


40/ 2008 


41/ 2008 


42/ 2008 


43 /2008 


44/ 2008 


45 / 2008 


46/ 2008 
47/2008 


48 /2008 


52/ 2008 


அரசூர் விவேகானந்தர் இளைஞர் நற்பணி மன்றம் , கருவேப்பிலைப்பாளையம் , மடப்பட்டு அஞ்சல் , 

திருவெண்ணைநல்லூர் ஒன்றியம் , உளுந்தூர்பேட்டை வட்டம் , விழுப்புரம் மாவட்டம் . 
திருக்கோவிலூர் வட்ட மினி டெம்போ ஓட்டுனர்கள் சங்கம் , யூனியன் ஆபீஸ் ரோடு , திருக்கோவிலூர் . 
டாக்டர் பீமராவ் இளைஞர் நற்பணி மன்றம் , கோனூர் அஞ்சல் , விழுப்புரம் வட்டம் , விழுப்புரம் 

மாவட்டம் . 
விழுப்புரம் பத்திரிக்கையாளர் மன்றம் , எண் . 18 , நியூ மாலதி மெஸ் , 2 - வது தளம் , ( புதிய பேருந்து 

நிலையம் எதிரில் ) , திருச்சி மெயின் ரோடு , விழுப்புரம் . 
விழுப்புரம் மாவட்ட ஊரக வளர்ச்சித் துறை ஊர்தி ஓட்டுநர்கள் சங்கம் , சுதாகர் நகர் மெயின் 

ரோடு , புதிய பஸ் நிலையம் எதிரில் , விழுப்புரம் . 
தும்பூர் நேரு மகளிர் நற்பணி மன்றம் , தும்பூர் , அசோகபுரி அஞ்சல் , விழுப்புரம் தாலுக்கா . 
பகத்சிங் இளைஞர் நற்பணி மன்றம் , பெரியசெவலை & அஞ்சல் , திருவெண்ணைநல்லூர் ஒன்றியம் , 

உளுந்தூர்பேட்டை தாலுக்கா , விழுப்புரம் மாவட்டம் . 
பெரியார் இளைஞர் நற்பணி மன்றம் , திருவெண்ணைநல்லூர் ஒன்றியம் , அரும்பட்டு & அஞ்சல் , 

உளுந்தூர்பேட்டை தாலுக்கா . 
விராட்டிக்குப்பம் ஏரி பாசன விவசாயிகள் , விராட்டிக்குப்பம் , விழுப்புரம் மாவட்டம் . 
சோபா மெத்தை தலையணை தொழிலாளர் நல முன்னேற்றச் சங்கம் , எண் 1/119 , கிழக்கு பாண்டி 

ரோடு , கனங்குப்பம் கிராமம் , வளவனூர் அஞ்சல் , விழுப்புரம் மாவட்டம் . 
தேவஸ்தான திருப்பணிக்குழு , வசந்த கிருஷ்ணாபுரம் கிராமம் , திருக்கோவிலூர் வட்டம் , விழுப்புரம் 

மாவட்டம் . 
Mercy Social Service Society , 32 , North Street, Tirukoilur. 
திருக்கோவிலூர் வட்டார கிராம கேபிள் டிவி உரிமையாளர்கள் நலச் சங்கம் , 84 , வடக்கு வீதி , 

திருக்கோவிலூர் , திருக்கோவிலூர் வட்டம் , விழுப்புரம் மாவட்டம் . 
அருள்மிகு சௌந்தர்ய கனகாம்பிகை உடனுறை அதுல்ய நாதேஸ்வரர் திருக்கோவில் பிரதோஷ 
வழிபாடு மற்றும் திருத்தொண்டு சபை , 65 , காமராஜ் சாலை , அரகண்டநல்லூர் , திருக்கோவிலூர் 
வட்டம் , விழுப்புரம் மாவட்டம் . 
கபிலர் தோட்டக் கலை துல்லிய பண்ணையம் , கோட்டமருதூர் & கொடுக்கப்பட்டு கிராமம் , 

திருக்கோவிலூர் வட்டம் , விழுப்புரம் மாவட்டம் . 
குறிஞ்சி தோட்டக் கலை துல்லிய பண்ணையம் மாரியம்மன் கோவில் தெரு , பராடாப்பட்டு 

திருப்பாலப்பந்தல் & அஞ்சல் , திருக்கோவிலூர் வட்டம் , விழுப்புரம் மாவட்டம் . 
நேதாஜி தோட்டக் கலை துல்லிய பண்ணைய சங்கம் மாரியம்மன் கோவில் தெரு பெருமாள் 

கோவில் தெரு , சீர்பாதநல்லூர் சங்கராபுரம் வட்டம் , விழுப்புரம் மாவட்டம் . 
தொழிலாளர் விடுதலை முன்னனி சுமை ஏற்றுவோர் இறக்குவோர் நலச் சங்கம் மாரியம்மன் 

கோவில் தெரு , பள்ளித் தென்னல் , விழுப்புரம் மாவட்டம் . 
ஸ்ரீ சீனிவாஸப் பெருமாள் தோட்டக்கலை துல்லிய பண்ணையம் , குமளம் சீனிவாச பெருமாள் 

கோயில் தெரு , குமளம் . 
அண்ணா தோட்டக்கலை துல்லிய பண்ணையம் கொண்டியங்குப்பம் , அரியலூர் திருக்கை போஸ்ட் , 

விழுப்புரம் . 
ஸ்ரீ ஆனந்த கணபதி ஆலய வழிபாட்டு மன்றம் அரசு போக்குவரத்து ஊழியர்நகர் , கண்டமான்டி 

மற்றும் அஞ்சல் , விழுப்புரம் வட்டம் - 605 401 . 
விழுப்புரம் மாவட்ட கேபிள் டிவி ஆப்பரேட்டர்கள் பொது நலச் சங்கம் பிளாட் நெ . 50 , அமீனா 
நகர் , விராட்டிக்குப்பம் பாதை , வண்டிமேடு விழுப்புரம் வட்டம் , விழுப்புரம் மாவட்டம் . 


53/ 2008 


55 / 2008 


57 / 2008 


58 / 2008 


59/ 2008 


60/2008 


61/ 2008 


62 / 2008 


63/2008 


65 /2008 


66 /2008 


செயல்வீரர் காமராஜர் இளைஞர் நலச்சங்கம் 257 யமுனை சதுக்கம் , தந்தை பெரியார் நகர் , 
விழுப்புரம் - 605 401 , விழுப்புரம் மாவட்டம் . 


வரிசை 


எண் 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


( 3 ) 


67 / 2008 


68 / 2008 


69/ 2008 


70 /2008 


71/ 2008 


72/ 2008 


73/ 2008 


74/ 2008 


75 /2008 


77/2008 


78 /2008 


79/ 2008 


விழுப்புரம் மாவட்ட மரபுவழி சித்த வைத்தியர்கள் சங்கம் எண் . 14 கமல் நகர் , சாலாமேடு 

விழுப்புரம் வட்டம் . 
விழுப்புரம் மாவட்ட சாமில் & டிம்பர் டிப்போ உரிமையாளர்கள் நலச் சங்கம் , ஸ்ரீராம் சாமில் , 

கிழக்கு பாண்டி ரோடு , விழுப்புரம் . 
திருக்கோவிலூர் ஒன்றிய கிராமப்புற கேபிள் டி . வி . ஆப்ரேட்டர்கள் உரிமையாளர்கள் நலச் சங்கம் 

46 - சி , வடக்கு வீதி , திருக்கோவிலூர் , திருக்கோவிலூர் வட்டம் , விழுப்புரம் மாவட்டம் . 
கல்கி தோட்டக் கலை துறை உற்பத்தியாளர்கள் சங்கம் வாக்கூர் , விக்கிரவாண்டி ஒன்றியம் . 
Society for the Neglected in Education Health and Agriculture ( S . N . E .H . A .) 304 , Jayam 

Duffy Illam , Salai Agraram , Koliyanur ( po ) , Villupuram Taluk , & Dt . 
திருவள்ளுவர் தோட்டக் கலை துல்லிய பண்ணையம் 3/ 20 , மாரியம்மன் கோவில் வீதி , ஏமப்பூர் 

அஞ்சல் ( வழி ) திருவெண்ணைநல்லூர் , திருக்கோவிலூர் தாலுக்கா , விழுப்புரம் மாவட்டம் . 
தூம்பூர் பாரதியார் இளைஞர் நற்பணி மன்றம் , தூம்பூர் கிராமம் & அஞ்சல் விக்கிரவாண்டி 

ஒன்றியம் , விழுப்புரம் வட்டம் 
இந்தியன் கேபிள் ஓனர்ஸ் அசோசியேஷன் (Indian Cable Owners Association (ICOA ) 68 , திரு.வி .க . 

வீதி ( முதல் மாடி ) விழுப்புரம் - 605 602 . 
விழுப்புரம் மாவட்ட உபயோகிப்பாளர் கவுன்சில் ( VILLPURAM DISTIRCT CONSUMER COUNCIL ) 

12பி , கண்ண ப்பா லே அவுட் , நேருஜி ரோடு , விழுப்புரம் . 
எசாலம் கைத்தறி குழும கூட்டுக்குழு ( ESALAM HANDLOOR GLUSTER CONSORTIUM ) 

குளத்துக்கரை தெரு , எசாலம் , விழுப்புரம் . 
டி . கொளத்தூர் டாக்டர் அம்பேத்கார் இளைஞர் நற்பணி மன்றம் டி . கொளத்தூர் & அஞ்சல் 

உளுந்தூர்பேட்டை வட்டம் . 
மணி பாரதி ஆண்கள் சுய உதவி குழு துல்லிய பண்ணை திட்டம் மெயின் ரோடு , மூங்கில்பட்டு , 

மதுரப்பாக்கம் (அஞ்சல் ), விழுப்புரம் மாவட்டம் . 
விழுப்புரம் மாவட்ட டயர் ரீட்ரேடிங் டயர் , டியூப் வல்கனைசிங் மற்றும் டயர் வியாபாரிகள் நலச் 

சங்கம் , 71 , திருச்சி மெயின் ரோடு , விழுப்புரம் வட்டம் , விழுப்புரம் மாவட்டம் . 
ஜி . அறியூர் துல்லிய பண்ணைய விவசாயிகள் சங்கம் , ஜி . அறியூர் & அஞ்சல் , திருக்கோவிலூர் 

வட்டம் , விழுப்புரம் மாவட்டம் . 
தமிழ்நாடு செங்கல் தொழிற்சாலை தொழிலாளர் நலச் சங்கம் , 2/ 70 , 2டி மதுரைக்கண்ணு பில்டிங் 

முதல் மாடி , திருச்சி மெயின் ரோடு , விழுப்புரம் . 
அனுமந்தபுரம் கிராம முன்னேற்ற சங்கம் , அனுமந்தபுரம் கிராமம் , போரூர் அஞ்சல் , விழுப்புரம் 

வட்டம் . 
உடையாநந்தம் கிராம முன்னேற்ற சங்கம் , உடையாநந்தம் கிராமம் , ஒதியத்தூர் அஞ்சல் , விழுப்புரம் 

வட்டம் & மாவட்டம் . 
அன்னை இந்திரா மகளிர் நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம் , மெயின் ரோடு , டி . எடையார் & அஞ்சல் 

திருக்கோவிலூர் வட்டம் , விழுப்புரம் மாவட்டம் . 
கருவாட்சி கிராம முன்னேற்ற சங்கம் , கருவாட்சி அஞ்சல் , விழுப்புரம் . 
ஆலம்பாடி துல்லிய பண்ணைய விவசாயிகள் சங்கம் , ஆலம்பாடி அஞ்சல் , திருக்கோயிலூர் வட்டம் , 

விழுப்புரம் மாவட்டம் . 
பாரதியார் துல்லிய பண்ணைய விவசாயிகள் சங்கம் , நரையூர் & அஞ்சல் வளவனூர் வழி 
வள்ளலார் துல்லிய பண்ணைய விவசாயிகள் குழு , காணை அஞ்சல் , காணை வழி , 

விழுப்புரம் வட்டம் , விழுப்புரம் மாவட்டம் - 605 305 . 
ஸ்ரீ ஜயப்ப சுவாமி மேடை நாடக மன்றம் , ஆற்காடு கிராமம் , திருக்கோவிலூர் வட்டம் , 
விழுப்புரம் மாவட்டம் . 


80 / 2008 


82 /2008 


83/ 2008 


84 / 2008 


85/ 2008 


86 / 2008 


87 / 2008 
90/ 2008 


91/ 2008 


92/ 2008 


93 /2008 


வரிசை 
எண் 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


94/ 2008 


95 / 2008 


97 /2008 


98/2008 


99/ 2008 


100 / 2008 


101/ 2008 


102/2008 


( 3 ) 
மக்கள் கலைக்கழக மேடை நாடக மன்றம் , அகரத்துமேடு கிராமம் , பில்லூர் அஞ்சல் 

விழுப்புரம் வட்டம் & மாவட்டம் . 
Villupuram District Roller Skating Association 16 , Mambalapattu Road , Villupuram . 
மனித உரிமைகள் நல அமைப்பு எண் . 1 காராமணிகுப்பம் தெரு , வளவனூர் அஞ்சல் , 

விழுப்புரம் மாவட்டம் . 
All India SC /St Teachers & Wardens Association C - 37 , Master Plan Complex, TNHB, 

Villupuram - 605602 , Tamil Nadu . 
ஜானகிபுரம் (மேற்கு ) குடியிருப்போர் பொதுநலச் சங்கம் , 3/ 450 , ராஜா லே அவுட் , ஜானகிபுரம் 

( மேற்கு) , கண்டம்பாக்கம் அஞ்சல் . 
வேலூர் மற்றும் பெரும்பாக்கம் கிராம முன்னேற்ற சங்கம் , கீழகுப்பம் ( கிராமம் ), வேலூர் அஞ்சல் , 

உளுந்தூர்பேட்டை வட்டம் , விழுப்புரம் மாவட்டம் . 
Villupuram District Hockey Association , 4A , Willams layout , K .K . Road , Villupuram . 
ஓதியத்தூர் ஏரிநீர்பாசன ஆதார அமைப்பு விவசாயிகள் நலச் சங்கம் , ஓதியத்தூர் , திருக்கோவிலூர் 

வட்டம் , விழுப்புரம் மாவட்டம் . 
St . Johns Leprosy Patient & Handicapped Rehabilitation Welfare Socity 7 / 99 , Mettu Street , 

Ananthapuram & Post, Gingee Taluk . 
வளன் கட்டிட தொழிலாளர் மற்றம் அமைப்புசாரா உடலுழைப்பு மற்றும் பொது தொழிலாளர் நலசங்கம் , 

ஆசாரிதெரு , மேமாளுர் அஞ்சல் , ஜி . அரியூர் வழி . 
ரோஜா கும்மிகலைஞர்கள் நலச் சங்கம் , ஏ .ஆண்டிப்பாளையம் , பில்லூர் அஞ்சல் . 
இந்திராகாந்தி கும்மி கலைஞர்கள் நலச்சங்கம் , மாரியம்மன் கோயில் தெரு , ஏ .ஆண்டிப்பாளையம் , 

பில்லூர் அஞ்சல் . 
பசுமை பாரதம் கரும்பு துல்லியபண்ணைய திட்ட விவசாயிகள் சங்கம் , கண்டமங்கலம் ஒன்றியம் , 

5 , மாரியம்மன் கோயில் தெரு , லிங்காரெட்டிபாளையம் அஞ்சல் , விழுப்புரம் தாலுக்கா . 
ஈச்சங்குப்பம் கரும்பு விவசாயிகள் துல்லிய பண்ணைய சங்கம் , ஈச்சங்குப்பம் , பிரம்மதேசம் அஞ்சல் 

விழுப்புரம் மாவட்டம் . 
Jeeva Nadhi Social Service Society 114 , Cuddalore Main Road , Siloam , Tirukoilur, 

Villupuram Distirct. 


107/ 2008 


118 / 2008 


119/2008 


120/ 2008 


121/2008 


122 /2008 


123 /2008 


124/ 2008 


125 /2008 


126/ 2008 


127 / 2008 


02 /2009 


Hoily Social Servicd and Welfare Society Plot No . 1, A . D .L . Nagar, Salamedu Villupuram . 
விழுப்புரம் மாவட்ட வீடியோ & புகைப்படக்கலைஞர்கள் நல சங்கம் 12, சேர்மேன் கோவிந்தாராஜலு தெரு, 

விழுப்புரம் 605 602 . 
Federation of Social Welfare Organisations 793 , V . R . R . Nagar , Salamedu , Villupuram 

605 602 . 
விராட்டிக்குப்பம் பசுமை தோட்டக் கலை துல்லிய பண்ணையம் , விநாயகர் கோயில் தெரு, 

விராட்டிக்குப்பம் , நன்னாடு அஞ்சல் . 
இந்திய வேலை உறுதி ஊரகவளர்ச்சி பாதுகாப்பு கூட்டமைப்பு சங்கம் , 18 / 438 மின்வாரிய குடியிருப்பு , 

பாணம்பட்டுபாதை , பாணம்பட்டு அஞ்சல் , விழுப்புரம் மாவட்டம் . 
விழுப்புரம் வட்டம் கோலியனூர் ஒன்றியம் நிலத்தடி நீர் செறியூட்டம் திட்ட விவசாயிகள் சங்கம் , 

செங்காடு கிராமம் , மேல்பாதி அஞ்சல் , விழுப்புரம் வட்டம் மற்றும் மாவட்டம் . 
அழுகுநாச்சியம்மன் சுமைதூக்குவோர் சங்கம் , மெயின் ரோடு , காணை கிராமம் . 
மகாத்மா காந்தி கரும்பு சாகுபடி துல்லிய பண்ணையச் சங்கம் , திருச்சி பிரதான சாலை , அரசூர் 

மற்றும் அஞ்சல் , உளுந்தூர்பேட்டை வட்டம் . 
அறிஞர் அண்ணா கரும்பு துல்லிய பண்ணைய விவசாயிகள் நலச் சங்கம் , வி . புதுப்பாளையம் , 
கண்டாச்சிபுரம் அஞ்சல் , திருக்கோவிலூர் வட்டம் , விழுப்புரம் மாவட்டம் . 


04 /2009 


10/ 2009 
11/2009 


12 / 2009 


வரிசை 


எண் 


சங்கங்களின் 
பதிவு எண் 
மற்றும் வருடம் 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி . 


( 3) 


15 /2009 


17 / 2009 


18 / 2009 


20/ 2009 


21/ 2009 


வி . சாத்தனூர் கரும்பு விவசாயிகள் துல்லிய பண்ணைய சங்கம் , வினாயகர் கோயில் தெரு , 

விக்கிரவாண்டி அஞ்சல் , விழுப்புரம் வட்டம் . 
ஆல் இன்டியா ஹியூமன்ரைட்ஸ் ஆர்கனிசேஷன் 16/81, பெருமாள் கோவில் தெரு , விழுப்புரம் 
Annai Sonia Shg Federations Rural Workers Development Society , 11/104 , Bharathiyar Street, 

(M . R .K . Street) V . Maruduhur, Villupuram . 
பொம்பூர் கரும்பு விவசாயிகள் துல்லிய பண்ணைய சங்கம் , பிள்ளையார் கோயில் தெரு , பொம்பூர் 

& அஞ்சல் . 
ஆத்திப்பட்டு ஏரி நீரினை பயன்படுத்துவோர் சங்கம் , ஆத்திப்பட்டு , இருந்பதை அஞ்சல் , 

உளுந்தூர்பேட்டை தாலுக்கா . 
சின்னக்குச்சிப்பாளையம் நேரு இளைஞர் நற்பணி மன்றம் , சின்னக்குச்சிப்பாளையம் கோலியனூர் . 
ஏஞ்சல் மகளிர் மேம்பாட்டு சங்கம் , 23 , கோவிந்தசாமி தெரு , கீழ்ப்பெருப்பாக்கம் , விழுப்புரம் . 
Tamil Nadu State Private Para Medical Training Institute Association 12F , Dhanalakshmi 

Garden Villupuram . 
Arunai Shg Federation Rural Workers Development Society, 9/ 30 , ARG Complex Rangasamy 

Layout Villupuram . 
காட்டுப்பையூர் பெரிய ஏரி மற்றும் பாசன வாய்க்கால் விவசாயிகள் சங்கம் , காட்டுப்பையூர் அஞ்சல் , 
திருக்கோவிலூர் வட்டம் , விழுப்புரம் மாவட்டம் . 


32/ 2009 


33 /2009 
34/ 2009 


35 / 2009 


62/ 2009 


விழுப்புரம் , 
2013 , பிப்ரவரி 27 , 


அருள்சாமி , 
மாவட்டப் பதிவாளர் ( நிர்வாகம்) . 


(ந .க . எண் 7547 /ஆ3/2012 ) 
" தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச்சட்டம் 1975 , பிரிவு 16 ( 3) - ன் படி தாக்கல் செய்ய வேண்டிய அறிக்கைகளை தொடர்ந்து மூன்று 
வருடங்களுக்கு மேலாக தாக்கல் செய்யாததால் சேலம் (மேற்கு ) பதிவு மாவட்ட வரம்பிற்குட்பட்ட கீழ்க்கண்ட சங்கங்கள் பிரிவு 
44(3)( ஆ )- ன்கீழ் செயல்படாத சங்கமாக கருதப்பட்டு உரிய பதிலை மூன்று மாதங்களுக்குள் அளிக்குமாறு அனுப்பப்பட்ட இவ்வலுவலக 
கடித எண் 7547 / ஆ 3 / 2012 வழியான 22 - 10 - 2012 நாளிட்ட அறிவிப்புக்கும் , இவ்வறிவிப்பு வெளியான 
தமிழ்நாடு அரசிதழிழ் வெளியீடு எண் 46 , பகுதி VI - பிரிவு - 1 , நாள் 28 - 11 - 2012 - க்குப் பின்னர் மூன்று மாதங்களாகியும் , 
எவ்வித பதிலும் அளிக்காததால் கீழேக்குறிப்பிட்டுள்ள சங்கங்களின் பெயர்கள் தமிழ்நாடு சங்கங்கள் பதிவுச்சட்டம் 1975 , 
பிரிவு 44(4 )- ன்படி 4 - 3 - 2013 அன்று இவ்வலுவலக சங்கப்பதிவு பதிவேட்டிலிருந்து நீக்கப்பட்டன என இதன் மூலம் 
அறிவிக்கப்படுகிறது . 


சங்கத்தின் பெயர் . 


வரிசை 
எண் . 


சங்கங்களின் 

பதிவு எண் 
மற்றும் வருடம் . 


120/ 2005 


சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஹியுமன் ரைட்ஸ் புரடக்ட்டிவ் மூவ்மெண்ட் SALEM DISTRICT HUMAN RIGHTS 

PROTECTIVE MOVEMENT. 
சேலம் மாவட்ட மனித உரிமைகள் நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம் . 
TAMILAGA HUMAN RIGHTS AND CONSUMER VIGILANCE COUNCIL . 


152/1999 
213 /2007 


சேலம் மேற்கு , 
2013 மார்ச் 4 . 


ஏ . அப்துல் சமது , 

சங்கங்களின் பதிவாளர் / 
மாவட்டப்பதிவாளர் , (உபதுத நிலையில்) 


13 


1983 ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்ட விதிகளின்படி கூட்டுறவு சங்கங்கள் 
கலைத்தல் மற்றும் கலைத்தல் அலுவலர் நியமனம் செய்தல் பற்றிய அறிவிக்கைகள் . 
ZB 48 நாகப்பட்டினம் மாவட்ட கூட்டுறவு நூற்பாலை லிட் , 

(ந . க .எண் 1005/ அ2/ 2012 ) 
நாகப்பட்டினம் மாவட்டம் , மயிலாடுதுறை வட்டம் , மணல்மேடு ZB 48 நாகப்பட்டினம் மாவட்ட கூட்டுறவு நூற்பாலை லிட் , 1983 - ம் 
ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் 30 பிரிவு 137(1) - ன்கீழ் 7 - 12 - 2012 - ல் கலைத்து ஆணையிடப்படுகிறது . 

மேற்படி அதே சட்டம் மற்றும் பிரிவு 138(1) - ன்கீழ் திருபுவனம் பட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் உதவி 
இயக்குநர் தனி அலுவலர் , மேற்படி கலைக்கப்பட்ட ஆலையின் கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்து ஆணையிடப்படுகிறது . 


திருவாரூர் , 
2013 ஜனவரி 23 . 


ஆர் . நாராயணன் , 
கைத்தறி மற்றும் துணிநூல் 

உதவி இயக்குநர் , 
( முழு கூடுதல் பொறுப்பு ) 


எச்டிசிஜி. 97 சந்தோஷபுரம் ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கம் 


(ந .க .எண் 174/ 7/2013) 


காஞ்சிபுரம் மாவட்டம் , சிட்லபாக்கம் கோட்டம் , சந்தோஷபுரம் கிராமத்தில் உள்ள எச்டிசிஜி. 97 சந்தோஷபுரம் ஆடு வளர்ப்பு 
கூட்டுறவு சங்கம் ஏழு ஆண்டுகளாக செயலற்று உள்ளது . சங்க உறுப்பினர்கள் சங்கத்தை நடத்துவதற்கு ஆர்வம் இல்லாதவர்களாக 
இருக்கிறார்கள் . மீண்டும் சங்கத்தை செயல்பட செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை . ஆதலால் , இதன்மூலம் எச்டிசிஜி. 97 சந்தோஷபுரம் 
ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கத்தை விவகாரங்களை தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டப்பிரிவு 1983 - ன் பிரிவு 137(2 ) - ன்கீழ் கலைத்து 
உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது . 

மேற்சொல்லப்பட்ட தமிழ்நாடு கூட்டுறவு சங்கம் சட்டம் 1983 - ன் பிரிவு 137 - ன்கீழ் வழங்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தும் 
முகமாக சங்க விவகாரங்களை கலைப்பதற்கு உதவி இயக்குநர் , கால்நடை பராமரிப்புத் துறை , சிட்லபாக்கம் கலைப்பு அதிகாரியாக 
இதன்மூலம் நியமிக்கப்படுகிறார் . 

இந்த உத்தரவு 2013 வருடம் பிப்ரவரி மாதம் 7 - ம் தேதி முதல் அமுலுக்கு வருகிறது . 


ஏஎச்டிசிஜி. 16 கருநிலம் ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கம் 

(ந . க .எண் 695/ ஈ/2013 ) 
காஞ்சிபுரம் மாவட்டம் , செங்கல்பட்டு கோட்டம் , கருநிலம் கிராமத்தில் உள்ள ஏஎச்டிசிஜி.16 கருநிலம் ஆடு வளர்ப்பு கூட்டுறவு 
சங்கம் ஆறு ஆண்டுகளாக செயலற்று உள்ளது . சங்க உறுப்பினர்கள் சங்கத்தை நடத்துவதற்கு ஆர்வம் இல்லாதவர்களாக 
இருக்கிறார்கள் . மீண்டும் சங்கத்தை செயல்பட செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை . ஆதலால் , இதன்மூலம் ஏஎச்டிசிஜி . 16 கருநிலம் 
ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்க விவகாரங்களை தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டப்பிரிவு 1983 - ன் பிரிவு 137(2) - ன் கீழ் கலைத்து 
உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது . 


மேற்சொல்லப்பட்ட தமிழ்நாடு கூட்டுறவு சங்கம் சட்டம் 1983 - ன் பிரிவு 137 - ன்கீழ் வழங்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்தும் 
முகமாக சங்க விவகாரங்களை கலைப்பதற்கு உதவி இயக்குநர் , கால்நடை பராமரிப்புத் துறை , செங்கல்பட்டு கலைப்பு அதிகாரியாக 
இதன் மூலம் நியமிக்கப்படுகிறார் . 

இந்த உத்தரவு 2013 வருடம் பிப்ரவரி மாதம் 7 - ம் தேதி முதல் அமுலுக்கு வருகிறது . 


காஞ்சிபுரம் , 
2013 பிப்ரவரி 7 . 


எஸ் . கோவர்தனன் , 
மண்டல இணை இயக்குநர் , 
கால்நடை பராமரிப்புத் துறை . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


